GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price: Re. 0 .80 Paise . 


KAMA 


-- 


ON MEN 


UT 
BLR 
" . . . 
* 

கட் 
Kட்டி 
பாட 


EGOVED 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 


* UTHAL 


LONE TR 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 355] 


CHENNAI , MONDAY , NOVEMBER 22 , 2010 

Karthigai 6 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , சிவகங்கை . 
சிவகங்கை மாவட்டம் , திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , பிராமணம்பட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

[ந.க . « 7/2 .இ (° )/3440 /2009.) 
No . VI(2)/522(a ) 2010 . 

சிவகங்கை மாவட்டம் , திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , பிராமணம்பட்டி ஊராட்சியில் 23 - 12 - 2008 முதல் 09 - 05 - 2009 
முடிய நடைபெற்ற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரால் 
வழங்கப்பட்ட தினக்கூலி பட்டியலில் உள்ள தொகைக்கு வழங்கப்பட்ட விடுவிப்பு கடிதத்தினை திருத்தம் செய்து 
ரூ . 5,14, 000/ - (ஐந்து இலட்சத்து பதினான்காயிரம் மட்டும் ) விதிமுறைகளை மீறி கையாடல் செய்த காரணத்திற்காக சிவகங்கை 
மாவட்ட ஊராட்சிகளின் ஆய்வாளர் / மாவட்ட ஆட்சியர் அவர்களின் செயல்முறைகள் ந . க . அ7 / 3440 /09, நாள் : 13 - 11 - 2010 - ன்படி 
1994 - ம் வருடத்திய தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 ( 11 )- ன்படி திரு . மா . முத்துராமன் , பிராமணம்பட்டி ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் . 

இந்தப் பதவி நீக்கம் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் தேதி முதல் அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


சிவகங்கை , 
2010 நவம்பர் 13 . 


வா . சம்பத் , 
கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சியர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - VI - 2 Ex . ( 355 ) 


